காந்தி " பிரசுரம் 


விலை அரையணா. 


குருவாயூர் யுத்தம் 

A.V. Raman 


வீதாராம் தபோவ 

வாசக சாலை . 


44 


aws 


ஆபீஸ் 


காந்தி 
29 , செம்புதாஸ் தெரு , சென்னை . 

( ஜனவரி , 1933 ) 


16h 


Krd 


பழ 


M 


NILLA 


ம 


லைகள் 


பேடி 


LOLASB9 


குருவாயூர் என்ற கடலில் ஆலயப்பிரவேச வோட் என்ற கொந்தளிப்பு 
ஏற்பட்டு , கடலுக்குள் கிடந்த வைதீகர் என்ற விஷமீன்களை கரையில் ஒது 
க்கி தள்ளிவிட்டது . வை தீகர் , தண்ணீரில்லா மீன்கள் போல தவிக்கின் றனர் . 


குருவாயூர் யுத்தம் 


லான 


மகாத்மா காந்தி , தீண்டாதாருக்கு கொடுத்துள்ள 
தனித்தொகுதியை நீக்கவேண்டும் என்பதற்காக செப்டம் 
பர் 205 பட்டினி ஆரம்பித்தார் . குருவாயூர் கோவிலில் 
ஹரிஜனங்களை அநுமதிக்க 

வேண்டும் என்பதற்காக 
ஸ்ரீ கேளப்பன் என்ற மலையாள தலைவரும் பட்டினி 
ஆரம்பித்தார். குருவாயூர் கோவிலுக்குள் ஹரிஜனங்களை 
விடவேண்டும் என்பதற்காக சென்ற வருஷம் முதலே 
அங்கு சத்தியாக்கிரகம் நடைபெற்று வந்தது . ஸ்ரீ கேளப் 
பனை பட்டினியை நிறுத்தும்படி பலர் கேட்டுக்கொண்டும் 
அவர் நிறுத்தவில்லை. குருவாயூர் கோவில் தர்மகர்த்தா 
வான கள்ளிக்கோட்டை ஸாமூதிரி பட்டினியை நிறுத்தும் 
படியும் , நிறுத்திய பின்பு, கோவில் பிரவேசத்திற்கு தம்மா 

முயற்சி செய்வதாகவும் சொன்னார் . கோவிலை 
திறந்தாலொழிய பட்டினியை நிறுத்த முடியாதென்று 
ஸ்ரீ கேளப்பன் பதிலளித்தார் . இதற்கிடையில் மகாத்மா 
விருப்பப்படி ஏாவாடா ஜெயிலில் ஜாதி இந்துக்களுக்கும் 
ஹரிஜனங்களுக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டு , முதல் மந்திரி 
தனித் தொகுதியை ரத்துச்செய்யும்படி நேரிட்டதால் , 
மகாத்மா தமது பட்டினியை நிறுத்தினார் . கோள தலை 

மகாத்மாவை கண்டு பேசி , கேளப்பன் பட்டினி 
விரதம் திடீரென்று ஆரம்பிக்கப்பட்டுவிட்டதாகவும் , தற் 
சமயம் நிறுத்திவைத்தால் , சீக்கிரமாக குருவாயூர் கோவிலை 
திறப்பதற்கு வேண்டிய வேலைகள் செய்வதாகவும் வாக் 
குறுதி கொடுத்தார்கள் . போதுமான முன் அறிவிப்பு 
இல்லாமல் பட்டினி ஆரம்பித்தது 

ஆரம்பித்தது சரியல்லவென்றும் , 
ஆகவே உடனே நிறுத்தும்படியும் , பின்னால் ஆரம்பிக்க 
வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் தானும் அவருடன் 
சேருவதாகவும் மகாத்மா ஸ்ரீ கேளப்பனுக்கு தந்தி கொடுத் 
தார் . கேளப்பன் மகாத்மா விருப்பப்படி பட்டினியை 


வர்கள் 


2 


குருவாயூர் யுத்தம் 


தான் 


நிறுத்தினார் . ஆனால் ஜனவரி மாதம் 1 உக்குள் ஸாமூதிரி 
குருவாயூர் கோவிலை ஹரிஜனங்களுக்கு திறந்துவிடாவிட் 
டால் மறுபடியும் பட்டினி ஆரம்பிப்பேன் என்று சொன் 
னார் . உடனே இந்தியாவெங்கும் ஆலயப் பிரவேசத்திற்காக 
பலமான பிரசாரம் ஆரம்பமாயிற்று . நவம்பர் மாதம் 5s 
மகாத்மா காந்தி வெளியிட்ட அறிக்கையில் பின் வருமாறு 
சொன்னார் : 

" நான் அவசரமாய் கேட்டுக்கொண்டதின் பேரில் 
ஸ்ரீ கேளப்பன் தமது பட்டினியை மூன்று மாதங்களுக்கு 
நிறுத்திவைத்திருக்கிறார் . 1933 - ம் வருஷம் ஜனவரிமாதம் 
1 உக்குள் குருவாயூர் கோவிலுக்குள் மற்ற ஜாதி இந்துக் 
களை எந்த நிபந்தனைகளோடு அநுமதிக்கிறார்களோ அதே 
நிபந்தனைகளோடு ஹரிஜனங்களை அநுமதிக்காவிட்டால் , 
அதற்காக ஸ்ரீ கேளப்பன் பட்டினி ஆரம்பிக்கவேண்டிய 
அவசியம் ஏற்பட்டால் , நானும் அவரோடு பட்டினி ஆரம் 
பிக்க கட்டுப்பட்டிருக்கிறேன் . 

நவம்பர் மாதம் உயன்று மகாத்மா வெளியிட்ட மற் 
றொரு அறிக்கையில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் : 

“ இந்தியாவில் ஆடம்பரமின்றி அடக்கமாக அரிய 
ஊழியம் செய்து வருவோரில் ஸ்ரீ கேளப்பன் ஒருவர் . 
அவர் என்றைக்காவது ஒருநாள் பிரபல பொதுஜன ஊழிய 

வரக்கூடியவர் . அவர் மலையாளத்தில் ஒரு சிறந்த 
வழியர் . அவர் அங்கு நெருங்கக்கூடாதவர் , காணக்கூடாத 
வர் என்று விலக்கப்பட்டிருப்பவரோடு கலந்து கொண்டார் . 
வைக்கம் சத்தியாக்கிரஹ காலத்தில் அவரோடு உழைக்கக் 
கூடிய பெருமை எனக்குக் கிடைத்தது . அதற்கு முன்னா 
லிருந்து பல நாட்களாக ஆரம்ப முதலே அவர் ஒடுக்கப் 
பட்ட வகுப்பினரின் முன்னேற்றத்துக்காகப் பாடுபட்டு 
வருகிறார் . அவர் பலநாள் பொறுத்திருந்து கடைசியாக 
ஹரிஜனங்களுக்கு குருவாயூர் ஆலயத்தைத் திறந்து வைப் 
பதற்காக தமது உயிரையே கொடுப்பதென முடிவுக்கு 
வந்துவிட்டார் . ஆனால் அவரது உபவாசத்தில் ஒரு குறை 
யிருப்பதை நான் கண்டுபிடித்தேன் . அதை உடனே அவ 


ராக 


29 


TTO . 
குருவாயூர் யுத்தம் 


3 


கூட 


ருக்கு எடுத்துக் காட்டினேன் . அவர் தமக்கு வெற்றி 
கிடைக்கும் நேரம் நெருங்கியிருந்ததாகக் கருதினாலும் நான் 
சொன்னதைக் கேட்டு உடனே தமக்கு ஏற்படக்கூடிய 
வெற்றியையும் கருதாது எனது வார்த்தைகளுக்குக் கட் 
டுப்பட்டு உபவாசத்தை நிறுத்தினார் . அவர் கொடுத்துள்ள 

வணை கடந்து மீண்டும் உபவாசம் ஏற்றுக்கொள்ள வேண் 
டிய அவசிய மேற்பட்டால் நானும் அவரோடு உபவாசமி 
ருக்கக் கடமைப்பட்டிருக்கிறேன் . ஸ்ரீ கேளப்பன் அவரது 
விதிப்படி நடந்து கொள்ளட்டும் என விட்டுவிட்டால் , நான் 
இந்திய நாட்டின் ஊழியனாக விருப்பதற்கே யோக்கியதை 
யற்றவனாவேன் . 

பொதுஜன கிளர்ச்சி 
மகாத்மா அறிக்கையைக் கண்டதும் இந்தியாவில் 
பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டது . கள்ளிக்கோட்டை ஸாமூ 
திரிக்கு கவியரசர் ரவீந்திரநாத தாகூர் முதல் பள்ளிக்க 
மாணவர்வரை சகலரும் குருவாயூர் கோவிலை திறக்கும் 
படி கடிதங்களும் தந்திகளும் அனுப்பினர் . ஸாமூதிரி 
அசையவில்லை . பட்டினியை நிறுத்தினால் குருவாயூர் ஆல 
யப்பிரவேசத்திற்கு தம்மாலானதை செய்வதாக கேளப்ப 
னுக்கு வாக்குறுதி கொடுத்ததை ஞாபகமூட்டினார்கள் . 
அதற்கு ஸாமூதிரி சொல்லிய பதில் தான் வேடிக்கை 
யானது . கேளப்பன் தான் கேட்டுக்கொண்டபோது பட் 
டினியை நிறுத்தவில்லையாம் . மகாத்மா சொன்னபின்பு 
தான் நிறுத்தினாராம் . ஆகவே பழைய வாக்குறுதி தம்மை 
கட்டுப்படுத்தாது என்று சொல்லிவிட்டார் . இனி ஸாமூ 
திரியை நம்பி பயனில்லை என்று ஏற்பட்டவுடன் , வேறு 
வழிகளில் வேலை செய்ய தலைவர்கள் தீர்மானித்தார்கள் . 
கோவில்களில் ஹரிஜனங்களை அநுமதிக்கும் சம்பந்தமாக 
தற்சமயமுள்ள சட்ட இடையூறுகளை நீக்குவதற்காக டாக் 
டர் சுப்பராயன் சென்னை சட்டசபையில் ஒரு மசோதா 
கொண்டுவந்திருக்கிறார் . அம்மாதிரி மசோதாக்களைப்பற்றி 
விவாதிக்கு முன்பு வைசிராய் அநுமதி வேண்டுமாகையால் , 
தற்சமயம் அந்த மசோதா வைசிராய் ஆலோசனையில் இருக் 


குருவாயூர் யுத்தம் 
கிறது . ஆனால் சட்ட இடையூறுகளை உடனே நீக்க வேண்டு 
மென்று சர்க்காரை கேட்பதாக சென்னை சட்டசபையில் 
ஒரு தீர்மானம் நிறைவேறியது . ஜனங்களுக்கு குருவாயூர் 
சம்பந்தமாக என்ன அபிப்பிராயம் இருக்கிறதென்பதைப் 
பற்றி யாருக்கும் சந்தேகமே கிடையாது . ஆனால் எதிர் 
கட்சியார் தங்களுக்கே அதிக ஆதரவு இருப்பதாய் கூச்சல் 
போட்டு வந்ததாலும் , சர்க்கார் கண்களை திறக்க வேண்டி 
யிருந்தபடியாலும் வோட் எடுப்பது என்று தீர்மான 
மாயிற்று . வோட் முடிவை தாம் ஒப்புக்கொள்ளுவதாக 
மகாத்மா சொன்னார் . ஸாமூதிரியை இந்த ஒப்பந்தத்திற்கு 
அழைத்தும் அவர் மறுத்துவிட்டார் . வோட் எடுக்கும் 
போது அவர் பிரதிநிதிகளை கூட அனுப்பும்படி கேட்டதற் 
குக்கூட மறுத்துவிட்டார் . கடைசியாக குருவாயூர் கோவில் 
இருக்கும் பொன்னானி தாலூகாவில் ஜாதி இந்துக்களின் 
அபிப்பிராயத்தை அறிய வோட் எடுக்க டிசம்பர் மாதம் 
16 ஆரம்பமாயிற்று . அதன் முடிவைப்பற்றி டிசம்பர் 
24s தலைவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையை கீழே 
குறிப்பிடுகிறோம் . 

தலைவர்கள் அறிக்கை 
வோட் இலாகா டைாக்டர் ஸ்ரீ . கே . மாதவன் நாயர் , 
கோள தீண்டாமை விலக்கு சங்கத் தலைவர் ஸ்ரீ . யு . கோபால 
மேனன் , ஸ்ரீ . சி . ராஜகோபாலாச்சாரியார் இவர்கள் மூவ 
ரும் சேர்ந்து பின் வரும் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்ற 


னர் : 


குருவாயூர் ஆலயத்தில் தீண்டப்படாதார் என் 
தழைக்கப்படும் ஆதி ஹிந்துக்கள் தரிசன உரிமை சம்பந்த 
மாக பொன்னானி தாலூகாவில் எடுத்த வாக்குகள் 

சந்தோஷத்துடன் வெளியிடு 


எண 


ணிக்கை விபரத்தை 
கிறோம் . 


பொன்னானி தாலூகா 430 சதுரமைல் விஸ்தீரண 
முள்ளது . அதில் 123 கிராமங்களிருக்கின்றன . மொத்த 
ஜனத்தொகை 6,26,470 . ஆனால் ஷை ஜனத்தொகையில் 
3,24,500 பேர் தான் ஹிந்துக்கள் . இதில் , தற்சமயம் ஆதி 


குருவாயூர் யுத்தம் 


5 


- ளாக 


கள் 


ஹிந்துக்களை நீக்கி , 

நீக்கி , ஆலய தரிசன உரிமையுள்ளவர்கள் 
65,000 பேர்தான் . க்ஷ தாலூகாவில் மொத்தம் ஜாதி 
ஹிந்து ( சவர்ணர் ) வீடுகள் 8416 தான் . வாக்குகள் எண் 
ணிக்கை வேலைக்காக இந்த தாலூகாவை ஏழு பிர்க்காக்க 
ளாக (பிரிவுகளாக ) பிரித்துக்கொண்டோம் . மொத்தம் 
8416 ஜாதி ஹிந்துக்கள் (சவர்ணர் ) வீடுகளில் , 3141 வீடு 
களுக்கு வாக்குகள் கணக்கிடும் தொண்டர்கள் சென்றனர் . 
ஒவ்வொரு தொண்டரிடமும் ஒவ்வொரு புஸ் தகம் இருந் 
தது . அந்த புஸ்தகத்தில் வாக்குக் கொடுக்கும் ஹிந்துக் 

தனித்தனியாக ஆலயப்பிரவேசத்துக்குச் சாதக 
மாகவோ அல்லது பாதகமாகவோ , அல்லது நடுநிலைமை 
வகித்தோ தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வசதி 
யளிக்கப்பட்டது . தொண்டர்கள் விஷயத்தை ஒவ்வொரு 
வருக்கும் வெகு தெளிவாய் எடுத்துச்சொல்லித் தான் 
அவர்களுடைய வாக்குகளை பதிவு செய்தனர் . இந்த வேலை 
டிசம்பர் மாதம் முதல் தேதி ஆரம்பித்து 22 - ந்தேதி 
முடிந்தது . 

ஜாதி ஹிந்துக்களில் சிலரும் , ஸாமூதிரியின் ஆளுகைக் 
குட்பட்ட ஆலயங்களில் சம்பந்தப்பட்டிருந்த சிலரும் , ஸாமூ 
திரிக்குப் பயந்து வோட் செய்ய மறுத்துவிட்டனர் . மற்றும் 
சிலர் ஆலயப் பிரவேசத்துக்கு பாதகமாக ஓட் செய்தனர் . 
வோட் செய்ய மறுத்தவர் தொகை 7302. அதாவது 100 - 
க்கு 27 வீதம் என்று கூறலாம் . இதில் 4200 பேர் பெண் 
கள் . எனவே இதில் ஆச்சரியம் எதுவுமில்லை . 

ஆலயப்பிரவேசமுள்ள உரிமையுள்ள ஜாதி ஹிந்துக்கள் 
265000 

ல் மைனர் குழந்தைகளை நீக்கிப் பார்த்தால் 30,000 
தான் பெரியவர்கள் , அதாவது விவரம் தெரிந்தவர்களிருக்கக் 
கூடும் . இதில் 27,465 பேரிடம் அதாவது 8141 வீடுகளுக்கு 
தொண்டர்கள் சென்றனர் . 7302 பேர் வோட் செய்ய மறுத் 
தது போக பாக்கி 20163 பேர் பின் கண்ட விவரப்படி 
வோட் செய்தனர் : 

ஆதி ஹிந்துக்கள் ஆலயப் பிரவேசத்துக்கு சாதகமாக 
15,568 பேர் . ( இது நூற்றுக்கு 77 வீதமாகிறது . ) 


6 


குருவாயூர் யுத்தம் 


53 


33 


பாதகமாக 2,579 பேர் . (இது நூற்றுக்கு 13 வீத 
மாகிறது .) 

நடு நிலைமை வகித்தவர் : 2,016 பேர் . ( அதாவது நூற் 
றுக்குப் பத்து பேர் ). 

பிர்க்கா வாரியாக கணக்கிட்டால் , சாதகமாக ஓட்டுகள் - 
திரூர் நூற்றுக்கு 17 

வீதம் , 
குட்டிபுரம் 

S2 
பொன்னானி , 

84 
திருத்தளா 

S1 
அண்டத்தோடு 

S4 
சௌகாட் 

64 
நட்டிக்கா 

65 
இதில் 8000 பெண்களுக்கு மேல் ஆலயப் பிரவேசத் 
துக்கு சாதகமாக ஓட் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது . 

வோட் செய்ய மறுத்தவர்களையும் , பாதகமாக ஓட்செய் 
தவர்களுடன் சேர்த்துப் பார்த்தாலுங்கூட , பாதகமானவர் 
கள் தொகை மொத்தத்தில் நூற்றுக்கு 36 தானாகிறது . 
எனவே அந்த கணக்குப்படியும் 100 - க்கு 64 பேர் ஆலயப் 
பிரவேசத்துக்கு சாதகமாக இருக்கிறார்கள் . 

ஸாமூதிரி சம்பந்தப்பட்டவரை இந்த வேலை எவ்வளவு 
தூரம் பலனளிக்குமென்று எதுவும் திட்டமாகச் சொல்ல 
முடியா விட்டாலுங் கூட , பொதுவாக இந்த வேலையின் 
பயனாக மலையாளத்திலும் , குறிப்பாக பொன்னானி தாலூகா 
விலும் பொதுஜன உணர்ச்சியும் ஊக்கமும் அதிகமாக 
ஏற்பட்டுவிட்ட தென்பதை எவரும் மறுக்க முடியாது . 
இதற்கு முன் ஒருநாளும் நடக்காத பிரசாரம் வீட்டுக்கு வீடு 
தீவிரமாய் நடந்திருக்கிறது . இந்த வேலையை அதிக 
திருப்திகரமாக குறித்த காலத்துக்குள் முடித்துக்கொடுத்த 
கிராமப் பிரசாரகர்கள் , டிவிஷனல் உத்தியோகஸ்தர்கள் 
இவர்களுடைய முயற்சியையும் , உதவியையும் பெரிதும் 
பாராட்டி அவர்களுக்கு மன மார்ந்த வந்தனமளிக்கிறோம் . 
அவர்களுடைய பொறுமையும் , தியாகபுத்தியும் , விடா 
முயற்சியும் , மிகவும் பாராட்டத் தக்கவை . 


குருவாயூர் யுத்தம் 


7 


யை 


வோட் முடிவு குருவாயூர் கோவிலுக்குள் ஹரிஜனங் 
களை விடுவதற்கு சாதகமாய் ஏற்படவே , மகாத்மா காந்தி 

எரவாடா ஜெயிலில் பார்த்து பேசுவதற்காக ஸ்ரீ 
மான்கள் . சி . ராஜகோபாலாச்சாரியாரும் , கேளப்பதும் 
போனார்கள் . ஜனங்களைப் பொறுத்த வரையில் தீண்டா 
மையைப் போக்குவதில் எவ்வித அசிரத்தையும் இல்லை 
யென்றும் , சட்ட சம்பந்தமான இடையூறுகளே குறுக்காய் 
நிற்பதாகவும் மகாத்மாவுக்கு எடுத்துகாட்டினார்கள் . கடைசி 
யாக டிசம்பர் மாதம் 29s யன்று 

மகாத்மா 
மா காந்தி தாய் 
ஜனவரி மாதம் 16 இரவு 12 மணிக்கு ஆரம்பிப்பதா 
யிருந்த பட்டினியை ஆரம்பிக்காமல் ஒத்திவைக்க ஒப்புக் 
கொண்டார் . இந்த செய்தியைக் கேட்டதும் இந்தியா 
வெங்கும் சந்தோஷம் பொங்கியது . டாக்டர் சுப்பராயன் 
மசோதாவிற்கு சர்க்கார் அனுமதி கொடுக்கக் கொஞ்சம் 
சாவகாசம் வேண்டும் என்பதற்காகவே மகாத்மா தமது 
பட்டினியை நிறுத்தி வைத்திருக்கிறார் என்பதை மறந்து 
விடக் கூடாது . எந்த காரணத்தாலாவது மசோதாவைச் 
சட்டமாக்காமல் நிறுத்தி வைக்க நேரிட்டால் , மகாதமா 
மறுபடியும் பட்டினியை ஆரம்பிக்க நேரிடும் . இவ்விஷய 
மாக மகாத்மா காந்தி டிசம்பர் மாதம் 30s வெளியிட்ட 
அறிக்கையை கீழே பிரசுரிக்கிறோம் . 

மகாத்மா அறிக்கை 
" ஸ்ரீமான்கள் . ஸி.ராஜகோபாலாச்சாரியார் , கே . மாத 
வன் நாயர் , கேளப்பன் இவர்களுடன் பூரணமாகக் கலந்து 
பேசினேன் . என்னுடன் சேர்ந்து ஆலோசிக்கும் பொருட் 
டே அவர்கள் புனா வந்தனர் . குருவாயூர் மகாஜன வாக்கு 
முடிவுகளை அவர்கள் என்னிடம் சமர்ப்பித்தனர் . குருவா 
யூர் ஆலயம் பொன்னானி தாலூகாவிலிருக்கிறது. அத 
தாலூகாவிலேயே மகாஜன வாக்கு எடுத்தனர் . இதற்கு 
முன் இவ்வளவு ஜாக்கிரதையாகவும் , கண்டிப்பான கணக் 
இப்படியும் மகாஜன வாக்குக் கணக்கை அநேகமாக எடுத் 
திருக்க மாட்டார்களென்றே நினைக்கிறேன் . ஒட்டர்களில் 
100 க்கு 73 பேர்கள் வீதம் ஓட் செய்வதும் எனக்கு 


குருவாயூர் யுத்தம் 


தெரிந்தவரை அபூர்வமே யாகும் . உண்மையை அறிய 
வேண்டிய உத்தேசத்துடன் , ஆலய தரிசனார்த்திகளின் 
அபிப்பிராயத்தை மட்டுமே அறிந்தனர் . அதாவது குருவா 
யூர் ஆலயம் செல்ல உரிமை பெறாதவர்களையும் , ஆலயப் 
பிரவேசம் விரும்பாத ஆரிய சமாஜிகள் போன்றவர்களை 
யும் ஒட்டர் ஜாப்தாவில் சேர்க்கவில்லை . உண்மையில் ஆல 
யத்திற்கு செல்பவர்கள் யார் என்பதை நிர்ணயிக்க ஏதா 
வது ஓர்வழியைக் கண்டு பிடிக்க வேண்டுமென எண்ணி 
யிருந்தேன் . அது சம்பந்தப்பட்ட நுணுக்கமான விஷயங் 
களைப் பற்றி நான் நினைக்கவில்லை . ஆனால் அது முற்றிலும் 
அனுபவ சாத்தியமல்ல வென்பதை அறிந்து கொண்டு 
விட்டேன் . எனவே , ஆலயம் செல்வதில் நம்பிக்கையுள்ள 
வர்களும் , ஆலயம் தொழுவது ஹிந்துமத தர்மத்தின் ஓர் 
அம்சமென்ற பக்திகாமான நம்பிக்கை யுடையவர்களும் , 
குருவாயூர் கோவிலுக்குள் செல்ல உரிமை பெற்றவர்களும் , 
மட்டுமே ஓட்செய்ய முடியுமென அறிவிக்கப் பெற்றது . 

குருவாயூர் கோவில் தரிசனத்திற்கு அத்தாலூகாவில் 
சுமார் 65,000 பேர் உரிமை பெற்றுள்ளனர் . அதில் வயது 
வந்தோர்களின் எண்ணிக்கையை 30,000 என மதிப்பிட 
லாம் . ஆண் பெண்களுள்ளிட்டு வயது வந்தோரில் 27,465 
பேர்களை ஒட் பதிவு செய்யுமாறு அணுகி கேட்டுக்கொண் 
டிருக்கின்றனர் . அதில் 100 க்கு 56 பேர்கள் வீதம் , ஹரி 
ஜனங்கள் ஆலயப் பிரவேசத்திற்கு சாதகமாகவும் , 9 பேர் 
கள் பாதகமாகவும் , 8 பேர் நடு நிலைமையாகவும் , பாக்கி 
27 பேர் வோட் செய்யாமலு மிருந்திருக்கின்றனர் . 

பலவித பிரதிகூலகங்களுக்குக் கிடையே ஓட்டெடுக்க 
வேண்டி யிருந்ததென்பதை ஞாபகத்தில் வைக்க வேண்டும் . 
ஸாமூதிரி ஒத்துழைக்க மறுத்துவிட்டார் . இதில் சம்பந்தப் 
பட்ட ஊழியர்களையும் , அவர்களது வேலை முறையையும் 
பற்றி அவர் அவதூறுகளும் கூற முற்பட்டாரென்பதை 
எடுத்துச் சொல்லவேண்டி யிருப்பதற்கு நான் வருந்து 
கிறேன் . 

பொன்னானி தாலுகா வைதிகத்திற்கு ஓர் கோட்டை 
யாகும் . எனினும் தேசமெங்கும் தற்போது கியாதிபெற் 


குருவாயூர் யுத்தம் 


. 


எனது 


அள்ள அத் திருக்கோயிலில் தீண்டாதார்களை அனுமதிப் 
பதை திட்டமான மெஜாரிட்டியார் ஆதரித்திருப்பது குறிப் 
பிடத்தக்கதாகும் . 

ஜனவாக்கு கணக்கு விவரங்களிலிருந்து பலவற்றை 
தெரிந்துகொள்ளலாம் . 

உபவாச உத்தேசத்தை 
அறிந்திருந்தும் , ஆண் , பெண்களில் சிலர் எவ்வித ஆலசி 
யமுமின்றி , தங்கள் ஆட்சேபத்தை பதிவு செய்திருக்கிறார் 
கள் . நடு நிலைமை வகித்தவர்கள் , ஒத்துழைக்க மறுத்தவர் 
கள் இவர்களின் மனக் கருத்தை நான் அறிந்துகொண் 
டிருக்கிறேன் . அவர்கள் எல்லோரும் ஓட் செய்திருப்பார் 
களாகில் ஹரிஜன ஆலயப் பிரவேசத்திற்கு விரோதமாக 
ஓட்டை பதிவு செய்திருக்க முடியாது . அவர்களுள் நான் 
கில் ஒரு பங்கினராவது ஆலயப் பிரவேசத்தை ஆதரிப்ப 
வர்களா யிருப்பரென்று நான் கூறுவது நேர்மையேயாகு 
மென மதிக்கிறேன் . எனவே மொத்த ஓட்டர்களுள் 
100 - க்கு 65 பேர்கள் ஆலயப் பிரவேசத்திற்கு ஆதரவளித் 
தவர்களாவர் . நடு நிலைமை வகித்தவர்களையும் , ஓட் செய்யா 
மலிருந்தவர்களையும் கணக்கிடாவிடில் , 770/0 ஒட்டர் 
கள் ஆலயப் பிரவேசத்தை ஆதரித்தவர்களாவர் . இக் 
கணக்கை எவ்விதம் புரட்டினாலும் ஹரிஜன ஆலயப் பிர 
வேசத்தை ஓட்டர்களில் திட்டமான மெஜாரிட்டியார் ஆத 
ரிக்கின்றனரெனும் முடிவை எவரும் எவ்விதத்தும் ஆட்சே 
பிக்க முடியாது . குருவாயூரைச் சுற்றியுள்ள தரிசனார்த்தி 
களுள் மெஜாரிட்டியார் , ஹரிஜன ஆலயப் பிரவேசத்தை 
ஆதரிக்கின்றனரென்று ஸ்ரீ . கேளப்பன் கூறியது உண்மை 
என்று ஏற்படுகிறது . 

ஆலயப் பிரவேச சம்பந்தமாய் சென்னை சட்ட சபை 
யில் டாக்டர் சுப்பராயன் மசோதாவை புகுத்த வைசிராய் 
அனுமதி யளிக்கவேண்டிய அவசிய மிருக்கிறது . இது சம் 
பந்தமாக வைசிராய் தீர்ப்பை ஜனவரிமீ 15 - ந் தேதிக்குள் 
அறிவிப்பது சாத்யமில்லை என சர்க்கார் அறிவித்துள்ள 

எனவே புது வருஷத்தின் இரண்டாம் நாளன்று 
ஆரம்பிக்க உத்தேசித்திருந்த பட்டினி விரதத்தை நான் 
தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து விடலானேன் . எவ்விதத் 


னர் . 


10 


குருவாயூர் யுத்தம் 


திலும் வைசியாய் தீர்மானம் அறிவிக்கப்படும் தேதி 
வரை , பட்டினி ஒத்திவைக்கப் பெற்றிருக்கும் . இவ்விதம் 
ஒத்திவைப்பதை ஸ்ரீ . கேளப்பனும் ஒப்புக்கொண்டிருக் 
கிறார் . 

பொது ஜனங்களின் மனோபாவம் வெளியாக வேண்டு 
மெனும் எண்ணத்துடனேயே பட்டினி 

விரதமிருக்க 
உத்தேசித்திருந்தேன் . 

நான் ஏற்கனவே கூறி யிருப்பதை மீண்டும் திருப்பிச் 
சொல்லியாவது 
எனது 

நிலைமையை விளக்குகிறேன் . 
எனது பட்டினியை சுத்த ஆன்மார்த்தமான தென்றே 
நான் கொண்டிருக்கிறேன் . எனவே அதை பூரணமாக 
விளக்குவதென்பது முடியாதிருக்கிறது . மகா ஜனங்களின் 
மனச்சாட்சியைத் தூண்டவேண்டுமென்பதே இவ்விஷய 
மாக எனது நோக்கமாகும் . தீமையையும் புன்மையையும் 
சாதாரண முறைகளில் நீக்க முடியாதிருப்பின் தபசிருப் 
பது மனித முயற்சிக்கு உதவி யளிக்கு மென்று 
மதம் முறையிடுகிறது . நிபந்தனையுடனோ, அன்றி நிபந்தனை 
யன்றியோ பிராயோபவேசம் செய்வதானது அவ்வித தப 
சின் தீவிர முறையாகும் . ஆகையால் இது புதிய காரிய 
மல்ல . 


ஹிந்து 


பாமா ஜனங்களிடையே எனக்கு இருந்து வருவதாகச் 
சொல்லப்படும் செல்வாக்கின் காரணமாகத்தான் எனது 
உபவாசம் பிறர் கவனத்தை இழுத்தது என்று கொள்ள 
லாம் . எனக்கு செல்வாக்கு இல்லாவிடில் இதை ஒருவேளை 
ஒருவரும் கவனித்தே இருக்கமாட்டார்கள் . 

ஹிந்து மதம் தன் தூய நிலையிலிருந்து விழுந்துவிட்ட 
தென்பதே எனது துணிபு . அதனிடம் ஒரு காலத்தி 
லிருந்த ஜீவகளை வேகம் எல்லாம் இப்பொழுது மிகவும் 
குறைந்து விட்டது . ஹிந்து மதமானது காலதேச வர்த்த 
மானத்தை அனுசரித்து அவ்வப்போது நடந்து கொண்டு 
வளர்ச்சி பெற்று வந்தது என்பதற்கு ஹிந்து மத்தில் பிர 
மாண மாய்க் கொள்ளும் நூல்களே ஆதாரமாய் இருக்கின் 


யென்பதை 


குருவாயூர் யுத்தம் 

11 
றன . மதக்கிரந்தங்கள் கடவுளாலேயே அருளப்பட்டவை 

ஹிந்து மதம் எப்பொழுதுமே வற்புறுத்தி 
வந்ததாயினும் அதில் சீர்திருத்தங்களைப் புகுத்தவும் மாறு 
தல்கள் செய்யவும் எப்பொழுதும் பின்வாங்கின தில்லை . 
ஆகையால் தான் இன்றும் இந்துமதக் கிரந்தங்களில் 
வேதத்தைமட்டும் வைத்துக் கொள்வதோடு நாம் திருப்தி 
யடையாமல் அதற்குப்பின்னர் ஏற்பட்ட கிரந்தங்களையும் 
பிரமாணமாகக் கொள்ளுகிறோம் . 

பின்னர் இதெல்லாம் மாறியது . ஹிந்து தர்மத்தின் 
ஆரோக்கியமான வளர்ச்சி தடைப்பட்டது ; அந்தராத்மா 
வின் ஒளியை அறிவதற்கு சாஸ்திரக் கிரந்தங்களை ஓர் 
கருவியாய் உபயோகிக்கும் காலம் போயிற்று . அந்தராத் 
மாவின் ஆவல்களுக்கும் உயர்ந்த அபிலாஷைகளுக்கும் 
அனுகூலமா இல்லையா என்பதை கவனிக்காமல் முன் 
னுள்ள கிரந்தங்களையே பூரணமான முடிவாகக் கொள்ளும் 
காலம் ஏற்பட்டது . 

கடவுளிடமே நேரில் மன்றாடி கடவுளிடமிருந்து 
வேதத்திலும் மற்ற கிரந்தங்களிலும் காணும் உண்மைகளை 
சம்பாதித்த 

ரிஷிகளின் சந்ததியாராகிய ஹிந்துக்கள் 
சோர்ந்து போய்விட்டனர் போலும் . புதிய ஆராய்ச்சியை 
நிறுத்தி விட்டார்கள் . இனிமேல் கடவுளிடமிருந்து 
கிடைக்க வேண்டியது ஒன்றுமில்லை: கடைசியாக ஏற்பட்ட 
மத நூலிலுள்ள கடைசி சுலோகம் எழுதுவதற்கு கடவுள் 
அனுக்கிரஹம் செய்ததோடு கடவுள் தன் வேலையை முடித்துக் 
கொண்டு விட்டா " சென்று நினைக்கத் தலைப்பட்டனர் . அதன் 
பிறகு கடவுளிடம் மன்றாடி உண்மை ஒளியைப் பெறும் 
முயற்சியை நிறுத்தி விட்டனர் . அதனால் தான் ஆயிரக் 
கணக்கான வியாக்கியா தாக்கள் தலையெடுத்து சாஸ்திரக் 
குவியல்களில் ஒன்றோடொன்றைப் பொருத்துவதற்கு 
வியாக்கியானம் செய்ய ஆரம்பித்தனர் . காலத்தின் 
தேவைக்கு அவை போதியவையா என்பதை கவனித்தார்கள் 
ளில்லை . புத்தியின் பரிசீலனைக்கு அவை ஒத்து வருகின்ற 

என்பதையும் கவனிக்கவில்லை . பின்னர் விரதம் 
தபசு முதலியவை கூட வெளித்தோற்றமே பிரதானமாகக் 


னவா 


12 


குருவாயூர் யுத்தம் 


கொண்ட சடங்குகளாய் விட்டன . ஆனால் உண்மைத் 
தவமோ கடவுள் தத்துவத்தின் ஒளியை பெறுவதற்காக 
அந்தராத்மாவில் நடக்கும் பெரு முயற்சியே யாகும் . 

எல்லா ஜீவராசிகளும் ஒரே பொருள் தான் என்ற 
உண்மையே ஹிந்து மதத்தின் பிரதான தத்துவம் . அந்த 
உண்மையைப் படிப்படியாக பிரத்தியக்ஷமாக உணருவதே 
அதன் நோக்கம் . அந்தத் தத்துவம் வெறும் வேதாந்தத் 
தில் , தர்க்கத்தில் அறிவதாக இல்லாமல் வாழ்க்கையில் நடை 
முறையில் அதை கொண்டுவர வேண்டும் . இதுவே என் 
னுடைய மதமாக நானறிந்திருக்கிறேன் . ஹிந்து சமூக 
மானது ஹிந்து மதத்தின் இந்த பிரதானக் கோரிக்கையை 
புறக்கணித்திருப்பதாக நான் காண்கிறேன் . இந்த நிலைமை 
யில் மேற்கூறிய கொள்கையை சாதகம் செய்வதற்கு இடை 
விடாது நான் முயற்சி செய்திருப்பதாககருதுகிறேனாதலின் , 
நான் இம்மாதிரி விரதம் கொள்வதற்கு லாயக்குள்ளவ 
னென்று நினைத்தேன் . இந்த விரதம் மேற்கொள்வதற்கு 
எனது அந்தராத்மாவின் கட்டளை யிருப்பதாகவும் நான் 
நினைத்தேன் . 

நான் மேற்கொண்ட உபவாசம் யாரையும் தம் மன 
சாட்சிக்கு மாறாக நடக்கும்படி செய்வதற்காக அல்ல என் 
பதை வாசகர்கள் இப்பொழுது தெரிந்து கொள்வார்க 
ளென்று நம்புகிறேன் . 


குருவாயூர் ஆலயத்தில் , தீண்டாதாருக்கும் பிரவேச 
உரிமை கிடைக்கவேண்டுமென்பதே பட்டினியின் நோக்கம் . 
சீர்திருத்தக்காரர்கள் பராமுகமாக இருந்துவிட்டாலும் , 
அதனால் ஆலயப் பிரவேச சம்பந்தமாய் பொது ஜனங்கள் 
தங்கள் உணர்ச்சியை அறிவுறுத்த தவறிவிட்டாலும் , இதற் 
கான சட்டத்தடைகளையும் , நீதிஸ்தலங்களின் தீர்ப்புகளா 
லேற்பட்டுள்ள முட்டுக்கட்டையையும் , மதத்தை பாதிக் 
கும் சென்னை தர்ம பரிபாலன சட்டத்தாலுள்ள தடையை 
யும் நீக்கவேண்டுமென்று பொது ஜனங்கள் கிளர்ச்சி செய் 
யாது சும்மாயிருப்பினும் , பட்டினி விரதத்தை மேற்கொள்ள 


குருவாயூர் யுத்தம் 


13 : 


9 . 


வேண்டியதே . பழைய விரதம் ஈடேற வேண்டுமாயின் , 
பட்டினியை அவ்வித நிலைமையில் மேற்கொள்ள வேண்டி 
யது அவசியமாகும் . குருவாயூர் ஆலயப் பிரவேசத்தை 
ஆதரிப்பதாக நம்பப்படுபவர்கள் நடந்துகொள்ளும் பான் 
மையையே எனது உபவாசம் பொறுத்திருக்கிறது . எனவே 
உத்தேசிக்கப்பெற்ற பட்டினியில் எவ்வித நிர்ப்பந்த 
யோசனையும் இல்லை என்பதை வாசகர்கள் எளிதில் 
அறியலாமென்று நான் நம்புகிறேன் . எனது பட்டினி 
யானது நிபந்தனையற்று திட்டமாக இருக்குமாயின் , அதில் 
எவ்வித நிர்ப்பந்தமுமிருப்பதற்கில்லை . ஏனெனில் , பொது 
ஜனங்கள் எதைச் செய்தாலும் பட்டினியை நிறுத்த முடி 
யாது . ஓர் நிபந்தனை பட்டினியானது , நிர்ப்பந்தமேற் 
படுத்துகிறதென்று யாராகிலும் கருதுவார்களாகில் , அது 
அவ்வித நிபந்தனையைக் கருதியே யாகுமேயன்றி , பட்டினி 
முறைக்காக அல்லவென்பது தெளிவு . நான் பட்டினி 
கிடந்ததால் , எவரும் தங்கள் கொள்கைகளை கைவிட்ட 
தில்லை என்பது எனது அனுபவமாகும் . இது குருவாயூர் 
கணக்கு மூலம் நன்கு புலனாகும் . 

ஜாதி ஹிந்து , ஹரிஜன பிரதிநிதிகள் ஏரவாடா ஒப் 
பந்தம் செய்துகொண்டனர் . அவ்வொப்பந்தம் பம்பாயில் 
கூடிய புகழ்பெற்ற மகா நாட்டில் ஊர்ஜிதமான சமயத் 
தில் ஜாதி ஹிந்துக்கள் கீழ்க்கண்ட தீர்மானம் செய்தனர் : 
" கேவலம் பிறப்பு காரணமாக 

பிறப்பு காரணமாக ஹிந்துக்களிடையே 
எவரையும் தீண்டத்தகாதவரென இனிமேல் கருதக்கூடா 
தென இம்மகாநாடு தீர்மானிக்கிறது . இதுவரை அவ 
விதம் கருதப்பெற்று வந்துள்ளவர்களுக்கு , பொது கிணறு 
கள் , பொது பள்ளிக்கூடங்கள் , பொது ரஸ்தாக்கள் , இதர 
பொது ஸ்தாபனங்கள் முதலியவைகள் சம்பந்தமாய் இதர 
ஹிந்துக்களைப் போன்ற சமஉரிமை இனி இருந்துவரும் . முத 
வில் வாய்க்கும் சந்தர்ப்பத்தில் இவ்வித உரிமைகள் சட்ட 
பூர்வமாக அங்கீகரிக்கப்படும் . இவ்வித சம உரிமைகள் முன் 
னதாகவே அங்கீகரிக்கப்படாவிடில் சுயராஜ்ய பார்லிமெண் 
டில் இது சம்பந்தமான சட்டமியற்றுவதே அநேகமாக 
முதல் வேலையாக இருக்கும் . தீண்டத்தகா தவரென்று 


குருவாயூர் யுத்தம் 


கூறப்படும் வகுப்பினருக்கு தற்போது ஜாதி ஹிந்துக்கள் 
ஏற்படுத்தியுள்ள சமூக அசௌகரியங்களனைத்தையும் , ஆல 
யப் பிரவேச தடையையும் கூடியசீக்கிரம் அகற்ற சட்ட 
சம்மதமான சகல சமாதான முறைகளையும் அனுஷ்டிப்ப 
தென்பது எல்லா ஹிந்து தலைவர்களின் கடமையாகுமென் 
பதை ஒப்புக்கொள்ளுகிறோம் . 

பிரபல ஜாதி ஹிந்துக்களே இத்தீர்மானம் நிறை 
வேற்றியுள்ளனர் . இந்திய தேசத்தினருள் , ஹிந்துக்கள் 
பகுதியெனக் கூறிக்கொள்ளும் இப்பிரபலஸ்தர்கள் பொது 
கோவில்களிலும் , இதர பொது ஸ்தாபனங்களிலும் ஹரி 
ஜனங்களை அனுமதித்து , ஹரிஜனங்களுடன் தினே தினே 
சகோதர பாவத்துடன் பெரிதும் பழகவேண்டியது அவர்க 
ளது கடமையாகும் . ஏரவாடா ஒப்பந்தம் தயாராகி வெளி 
வந்த சமயத்தில் குருவாயூர் ஆலயப் பிரவேச சம்பந்தமாய் 
ஸ்ரீ.கேளப்பன் பட்டினி விரதத்தை அனுஷ்டித்து வந்தார் .. 
கள்ளிக்கோட்டை ஸாமூதிரி கூறியிருந்த யோசனையை முக் 
கியமாகக்கருதி , நான் ஸ்ரீ கேளப்பனை பட்டினி விரதத்தை 
நிறுத்திவைக்குமாறு கேட்டுக்கொண்டேன் . ஏரவாடா ஒப் 
பந்தத்தால் , வகுப்பு தீர்ப்பு சம்பந்தப்பட்ட அம்சங்களை 
பிரிட்டிஷ் சர்க்கார் ஒப்புக் கொண்டபின் நான் எனது உப 
வாசத்தை முடித்து பாரணை செய்த பொழுது , மேற்கூறிய 
தீர்மானத்தை காரியத்தில் நிறைவேற்றி வைக்கவும் , ஜாதி 
ஹிந்துக்கள் பொதுவாக ஒப்பந்தப்படி நடந்துகொள்ளவும் 
என்னை பிணையாக , நான் மான ஸீகமாகவும் , கடவுள் முன் 
னிலையிலும் சத்தியம் செய்து கொண்டேன் . மேலும் டாக் 
டர் அம்பேத்காரிடமும் இவ்விதமே உறுதி கூறினேன் . 
எனது முயற்சியை எவ்விதத்திலும் தளர்த்திவிட்டாலும் , 
தீண்டாமை விலக்கு சம்பந்தமாக பட்டினி யோசனையை 
அடியுடன் கைவிட்டாலும் நான் நம்பிக்கை துரோகி யாவ 
தன்றி , ஹரிஜனங்களுக்கும் துரோகம் செய்தவனாவேன் . 
வாயில்லாப் பூச்சிகளான திக்கற்ற ஹரிஜனங்களுக்கு ஓர் 
வார்த்தை . சனாதனி யென்று கூறிக்கொள்ளும் எந்த ஹிந் 
துவுக்கும் ஹிந்து மதத்திலும் , வேதங்களிலும் எவ்வளவு 
ஆர்வமும் பற்றுதலும் இருக்கிறதோ , அவ்வளவு தீவிர 


குருவாயூர் யுத்தம் 


15 


உணர்ச்சியுள்ள நூற்றுக்கணக்கான ஹிந்து சமூக சீர்திருத் 
தக்காரர்கள் , தீண்டாமையை வேருடன்களைந்தெறிய முயற் 
சிப்பதில் , என்னைப்போல் , தங்கள் உயிர்களையும் தியாகம் 
செய்ய சித்தமாயிருக்கின்றனரென்பதை ஹரிஜனங்கள் 
உணர வேண்டுகிறேன் . தீண்டாமை ஒழிப்பதெனும் தீர் 
மானத்தை கையை உயர்த்தியோ அன்றி வாய் வார்த்தை 
யாலோ ஆதரித்து ஊர்ஜிதம் செய்தவர்களுக்கும் , எனக் 
கும் தீண்டாமை அடியுடன் ஒழியும் வரை ஓய்வென்பதே 
இருக்க முடியாது . தீண்டாமையை சம்ஸ்காரம் செய்த 
பின் , அதன் சாம்பலிலிருந்தே ஹிந்து மதம் புனருத்தா 
ரண மடைந்து , பரிசுத்தமாகி , உலகத்தில் சக்தியுடனும் , 
சக்தி அளிக்கும் ஓர் உபகரணமாகவு மிருக்க முடியும் . " 
ஸ்ரீ . சி . ராஜகோபாலாச்சாரியார் 

வேண்டுகோள் 
ஸ்ரீ . சி . ராஜகோபாலாச்சாரியார் வெளியிட்ட 
அறிக்கையாவது : 

" குருவாயூர் ஆலயப் பிரவேச சம்பந்தமாக மகாத்மா 
உபவாச மிருக்க விருந்ததை இப்பொழுது ஒத்தி வைத் 
திருக்கிறார் எனக்கேட்டு இந்தியா வெங்குமுள்ள ஸ்திரீ 
புருஷர்கள் விசேஷ ஆறுதலடைந் திருப்பார்கள் என்பதில் 
ஆக்ஷேபமில்லை . குருவாயூர் ஆலய விஷயத்தில் சம்பந்தப் 
பட்டவர்களில் பெரும் பகுதியினர் பிரவேசத்தை ஆத 
ரித்து அபிப்பிராயம் தெரிவித்தும் , அதை அநுஷ்டானத் 
துக்குக் கொண்டு வருவதில் சட்ட 

சம்பந்தமான சில 
ஆக்ஷேபங்களிருக்கின்றன . இவ்வித ஆக்ஷேபங்களை நிவர்த் 
திக்க ஏதாவது மசோதா கொண்டுவந்தால் , இந்தியா கவர்ன் 
மெண்டு சட்டப்படி அதற்கு முன்ன தாக அநுமதி பெற 
வேண்டியிருக்கிறது . இதை உத்தேசித்து தான் மகாத்மா 
தற்சமயம் தேதி குறிப்பிடாமல் உபவாசத்தை ஒத்திவைத் 
திருக்கிறார் . உபவாசத்தையே அடியோடு விட்டு விடும்படி 
நான் அவரை மன்றாடிக் கேட்டுக் கொண்டேன் . ஆனால் 
எனது முயற்சி பலிக்கவில்லை . இவ்விஷயத்தில் அவர் 
உபவாசமிருக்க உறுதி கொண்டிருப்பதின் முக்கிய கார 
ணத்தை விளக்க வேண்டியது இப்போது அவசியமாக 


16 


குருவாயூர் யுத்தம் 


6 


விருக்கிறது . பொதுஜனங்களின் 

அக்கரை குறைவால் 
நமது கோரிக்கை ஈடேறாமலில்லை என்பதையும் , சட்டமும் 
கவர்னர் ஜெனரலின் அங்கீகாரமுந்தான் இப்போது 
குறுக்கே நிற்கின்றன வென்பதையும் , தன்னலத்தியாகம் 
என்பது அவரது நண்பர்களையும் அநுதாபிகளையும் மன 
மிரங்கச் செய்யுமாயினும் மற்றவர்கள் விஷயத்தில் விசேஷ 
மாறுதலை உண்டு பண்ணா தென்பதையும் நான் எடுத்துச் 
சொன்னேன் . அவர் அஹிம்ஸா தத்துவத்தின் முன் 
ஹிம்ஸை முறை எதுவும் நிலைக்காதென்றும் , பொது ஜனங் 
கள் உண்மையான உணர்ச்சியுடன் வற்புறுத்தினால் கவர் 
னர் ஜெனரல் ஆலயப்பிரவேச மசோதாக்களுக்கு அநுமதி 
கொடுக்காமலிருக்க முடியாதென்றும் , இதற்காகத் தாம் 
தவம் கிடக்க வேண்டியது அத்யாவசியமென்றும் கூறினார் . 
சர்க்கார் அனுமதி கொடுக்க மறுத்தால் , அவர்கள் தங்க 
ளுக்கு அநுமதி கொடுப்பதைத் தவிரவேறு வழியில்லையென 
நினைக்காத பட்சத்தில் , நாட்டில் போதுமான படி வேலை 
நடக்க வில்லையென்று தான் அதற்கு அர்த்தமென்றும் , 
அதற்கு பொது ஜனங்கள் 

வற்புறுத்த 
பொதுஜன அபிப்பிராயத்தை உருப்படுத்தத் தீவிர முயற்சி 
செய்தால் , தாம் உபவாசத்தை மேற் கொள்ளப் போவ 
தில்லை யென்றும் கூறியிருக்கிறார் . 

ஆகவே நாம் அடுத்தபடி செய்ய வேண்டிய முக்கிய 
வேலை பொதுஜன அபிப்பிராயத்தை உருப்படுத்தி தற் 
போது அங்கீகாரத்துக்கு வந்துள்ள ஆலயப் பிரவேச 
மசோதாவுக்கு இராஜப்பிரதிநிதியை அநுமதி யளிக்கும் 
படி செய்வதே யாகும் . இது சம்பந்தமாக எழுதப்பட் 
டுள்ள ஆக்ஷேபங்களின் நியாயா நியாயத்தைப் பற்றி 
விவாதித்துக் கொண்டிருப்பதில் பயனில்லை . 

புனாவுக்கு வந்துள்ள நண்பர்களின் ஆலோசனைப்படி 
மகாத்மாவின் அங்கீகாரத்தையும் பெற்று இந்தியாவிலுள்ள 
பலருக்கும் நான் இந்த வெண்டுகோளை விடுத்திருக்கிறேன் . 
ஜனவரி மாதம் 8 ந் தேதி யன்று இந்தியா வெங்கும் கூட் 
டங்கள் கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றும்படி கேட்டுக் 
கொள்ளுகிறேன் . " 


சாக்காரை 


Printed by Raithby & Co. and Published by " Gandhi " Office 

29 , Sembudoss Street , Madras . January 1933 , 


பொதுக்கூட்ட தீர்மானம் 
ஸ்ரீ . ராஜகோபாலாச்சாரியார் தமது 

தமது அறிக்கையில் 
குறிப்பிட்டுள்ள படி , பொதுக்கூட்டங்களில் செய்ய வேண் 
டிய தரமானமாவது : 

குருவாயூரில் பொதுஜன வாக்கெடுக்கப் பட்டதன் 
முடிவை இப் 
பொதுக் கூட்டம் வரவேற்கிறது . ஆலயங் 
களில் இப்போது தொழும் உரிமை உடையவர்கள் ஹரி 
ஜனங்களோடு அந்த உரிமையை அநுபவிக்க 

விக்கத் தாங்கள் 
தயாராக யிருப்பதாகப் பெருவாரியான ஓட்டுகள் மூலம் 
அபிப்பிராயம் தெரிவித்திருப்பதை அநுசரித்து தம்பிரான் 
தக்கபடி நடந்து கொள்ளுவார் என இக்கூட்டம் நம்புகிறது . 
ஹரிஜனங்களுக்குச் சமூக விஷயத்திலும் மதவிஷயத்திலும் 
அசௌகரியங்கள் ஏற்படுத்தி யிருப்பது ஹிந்து தர்மத்தின் 
நிரந்தரமான கொள்கைகளுக்கு விரோதமாக விருப்பதாக 
வும் சமூக நன்மைக்குப் பாதகமாக விருப்பதாகவும் இக் 
கூட்டம் அபிப்பிராயப் படுகிறது . தற்போதுள்ள சட்ட 
மும் பிரிட்டிஷ் கோர்ட்டுகளில் இதற்குமுன் செய்யப்பட் 
டுள்ள சில தீர்ப்புகளும் இந்த அசௌகரியங்களைப் போக் 
கும் விஷயத்தில் தடைக் கல்லாக விருப்பதால் , உடனே 
தக்க சட்டமியற்றி அசௌகரியத்தைப் போக்க வேண்டுமென் 
றும் , சீர்திருத்தம் செய்வதில் ஒரு நிமிஷமும் தாமதம் செய் 

கூடாதென்றும் இந்தக் கூட்டம் அபிப்பிராயப்படு 
கிறது . அதோடு கவர்னர் ஜெனரல் , சென்னை சட்டசபை 
யில் டாக்டர் சுப்பராயன் கொண்டுவந்துள்ள மசோதாவுக் 
கும் இந்தியா சட்டசபையில் ஸ்ரீமான் ரங்கய்யர் கொண்டு 
வந்துள்ள மசோதாவுக்கும் அனுமதியளிக்க வேண்டுமென் 
றுப் பொதுஜனங்களை அனுமதிக்க விரும்புகையில் , அவர் 
களின் விருப்பத்துக்கு விரோதமாக ஒரு சட்டத்தை வைத் 
திருப்பது கூடாதென்று இக்கூட்டம் அபிப்பிராயப் 
படுகிறது . 

இவ்விதம் தீர்மானத்தை நிறைவேற்றியவுடன் தந்தி 
மூலம் இராஜப்பிரதிநிதிக்குத் தகவல் அறிவித்துவிட்டு 
பிறகு கடிதமூலம் அதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் . தீர் 
மானத்தின் பிரதியில் கூட்டத்தில் தலைமை வகித்தவர் கை 
யொப்பமிட்டு அனுப்ப வேண்டும் . டில்லியிலுள்ள அகில 
இந்திய தீண்டாமை விலக்குச் சங்கத்துக்கும் இந்தத் தக 
வலை அறிவிக்க வேண்டும் . 


யக 


39 


காந்தி 


சிரியர் : டி . என் . சொக்கலிங்கம் . 


சிறந்த தேசீய காலணா பத்திரிகை . 


சுலப 


53 


sG 


331 


படித்தவர்கள் முதல் பாமரர்வரை 

சகலரும் 
சுலபமாய் அறியக்கூடிய விதத்தில் தெளிவான , எளிய 
நடையில் கட்டுரைகள் வெளிவருகின்றன . தயவு 
தாட்சண்ய மில்லாமல் , நியாயத்தை எடுத்துக்காட்டி 
அநியாயத்தை கண்டிப்பதில் காந்தி 

ஒரு பொழு 
தும் தயங்காது . தமிழர்களால் ஆர்வத்துடன் வாங்கப் 
படும் பத்திரிகை " காந்தி " 

காந்தி ஒன்றே . ஒவ்வொரு 
இதழிலும் முதல் பக்கத்தில் , விஷயங்களை 
மாக விளக்கக்கூடிய விநோதப் படங்களுடன் வெளி 
வருகிறது . 
எல்லா ஊர்களிலும் காந்தி 

ஏஜன்டுகளிடம் 
காந்தி 

பத்திரிகையும் காந்தி நூல்களும் 
கிடைக்கும் . 

கிராமவாசிகளுக்கு 
காந்தி வருட சந்தா ரூ.4-8-0 . தனியாக 
ஒரு பிரதி வரவழைத்தால் ஒவ்வொரு பிரதிக்கும் 
காலணா தபால் கூலி கொடுக்கவேண்டி யிருக்கிறது .. 
ஆகவே கிராமவாசிகளின் நன்மையைக் கருதி , ஒரு 
ஏற்பாடு செய்திருக்கிறோம் . ரூ.1-4-0 அனுப்பி 
னால் ஒரு மாதத்திற்கு ஒவ்வொரு இதழிலும் 5 பிரதி 
கள் அனுப்பப்படும் . கிராமவாசிகள் 5 பேராகச் 
சேர்ந்து மாதம் கால் ரூபாய் வீதம்கொடுத்தால் , 
மாதம் முழுவதும் " காந்தி " ( 13 பிரதிகளை ) படித்து 
இன்புறலாம் . கிராமவாசிகள் இந்த 

இந்த ஏற்பாட்டை 
ஆதரிக்க வேண்டுகிறோம் . 

காந்தி ஆபீஸ் . 
29 , செம்புதாஸ் தெரு , சென்னை . 


SSL 


